GOVERNMENT OF TAMIL NADU 

2016 


[Regd . No. TN /CCN /467/2012- 14 . 
[ R . Dis . No . 197 / 2009 . 
[Price : Rs. 1 .60 Paise . 


E 
TAM 


IN 
IV . ) 

PA 
. 

. 


TAMIL NADU 
GOVERNMENT GAZETTE 


JPCE 


SGOVER 


ILNAD 


TRU 


PUBLISHED BY AUTHORITY 


ALONET 


RIUMPHS 


No. 35 ] 


CHENNAI, WEDNESDAY , AUGUST 31 , 2016 
Aavani 15 , Thunmugi , Thiruvalluvar Aandu – 2047 


Part 11 - Section 2 
Notifications or Orders of interest to a section of the public 

issued by Secretariat Departments . 


NOTIFICATIONS BY GOVERNMENT 


CONTENTS 


Pages. 


HOME DEPARTMENT 


Tamil Nadu Motor Vehicles Taxation Act - Remission of the Penalty Payable in respect 

of eight vehicles belonging to the commandant, 229 BN , CRPF , Bijapur , Chhattisgarh 
which were formerly stationed at Avadi in Chennai, Tamil Nadu .. 


534 


தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்புத் துறை 


Industrial Tribunal for Adjudication 


.. 


534 -535 


Labour Courts for Adjudication 


535 


D . I.P.— 11-2 ( 35) — 1 


[533 ] 


534 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


[Part II— Sec . 2 


NOTIFICATIONS BY GOVERNMENT 


No. 
( 3 ) 


( 1 ) 


HOME DEPARTMENT 

மேற்சொன்ன தகராறை சென்னை தொழிற் தீர்ப்பாயத்தின் 
Remission of the Penaltv Pavable in respect of eiaht தீர்ப்புக்காக அனுப்புவது அவசியமென்று தமிழ்நாடு ஆளுநர் 
vehicles belonging to the commandant , 229 BN , CRPF , அவர்கள் கருதுவதாலும் ; 
Bijapur, Chhattisgarh which were formerly stationed at 
Avadi in Chennai, Tamil Nadu under the Tamil Nadu 

எனவே , 1947 - ஆம் ஆண்டு தொழிற் தகராறுகள் சட்டத்தின் 
Motor Vehicles Taxation Act. 

( மத்திய சட்டம் XIV / 1947 ) 10 ( 1)( c ) பிரிவிலும் , 10 ( 1 )(d ) பிரிவின் 

வரம்பு நிபந்தனையிலும் வழங்கியுள்ள அதிகாரங்களைக் கொண்டு , 
[ G .O . MS. No . 584 , Home (Tr.I), 12th August 2016 , ஆடி 28 , தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் மேற்சொன்ன தகராறு , சென்னை 
துன்முகி , திருவள்ளுவர் ஆண்டு - 2047. ) 

தொழிற் தீர்ப்பாயத்தின் தீர்ப்புக்காக அனுப்பப்பட வேண்டும் என்று 

இதனால் ஆணையிடுகிறார் . 
No .II ( 2 )/HO /611/ 2016 . - In exercise of the powers 
conferred by clause ( 1 ) of Section 20 - A of the Tamil Nadu 

மேலும் , 1947 - ஆம் ஆண்டு தொழிற்தகராறுகள் சட்டத்தின் 
Motor Vehicles Taxation Act , 1974 (Tamil Nadu Act 13 of 

130 10(2ஏ ) பிரிவின் கீழ் , இந்த ஆணையைப் பெற்றுக்கொண்ட 

10ம பிரிவின் கீழ் 
1974 ), the Governor of Tamil Nadu , as he deems it necessary , 

நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள் தீர்ப்பு அளிக்குமாறு 
hereby remits a sum of Rs.2 ,04 ,875 / - (Rupees two lakhs 

சென்னை தொழிற் தீர்ப்பாயத்தை தீர்ப்புக்காக 
four thousand eight hundred and seventy five only ) the penalty 

கேட்டுக்கொள்ளப்படுகிறது . 
payable under the said Act for the period from 01.04.2015 to 
30 . 06 . 2016 in respect of the following eight vehicles belonging 

இணைப்பு 
to the Commandant, 229 BN , CRPF, Bijapur, Chhattisgarh 
which were formerly stationed at Avadi in Chennai Tamil 

எழுவினாக்கள் 
Nadu : 

கோரிக்கை எண் . 1 
SI . Vehicle Chassis 

Engine 

11 - 06 - 2014 தேதி முதல் பணி மறுக்கப்பட்ட 
No . No . 

No. 

திரு . D . ஸ்ரீதர் (E .No . 253 ) மற்றும் திரு . T . பாலசந்தர் 
( 2 ) 

( 4 ) 

( E . No . 083 ) ஆகிய தொழிலாளர்களுக்கு மேற்படி தேதி முதல் 

மீண்டும் அவர்கள் பணிக்கு அனுமதிக்கும் நாள் வரை முழு 
1 . TN37CK 0497 MBUWEL4XGX0197584 SLT3GX191205 

ஊதியம் உள்ளிட்ட அனைத்து சலுகைகளையும் வழங்குமாறு 
2 . TN37CK 0547 MBUWEL4XHXO198113 SLTSHX191681 கோரும் தொழிற் சங்கத்தின் கோரிக்கை நியாயமானதுதானா ? 

ஆம் எனில் உரிய உத்தரவுகளை பிறப்பிக்க . 
3 . TN37CK 0528 MBUWEL4XGX0197507 SL T3GX191147 

கோரிக்கை எண் . 2 
4 . TN37CJ 4925 MAT453539E8G20214 497TC92GVY826848 

" தொழிலாளர்கள் திரு. S. ஜெகதீஸ்வரன் , திரு . A . மணிக்குமார் , 
5 . TN37CJ 4920 MAT453539E8G20036 497TC92UVY826357 

திரு . M . சிவக்குமார் , திரு . சங்கர் , திரு . S . சரவணன் ஆகிய 
6 . TN37CJ 4898 MAT453539E8G20118 497TC92FVY822558 தொழிலாளர்கள் நாசிக்கிற்கு பணி மாறுதல் செய்யப்பட்டதை 

ரத்து செய்து 01 - 10 - 2014 முதல் முழு ஊதியம் உள்ளிட்ட 
7 . TN37CJ5478 MAT373025E1G10106 697TC69GVY108488 

சலுகைகள் அனைத்தையும் வழங்குமாறு கோரும் தொழிற் 
8 . TN37CJ 6619 MAT424119E2H09499 B5913031411163391245 சங்கத்தின் கோரிக்கை நியாயமானதுதானா ? ஆம் எனில் உரிய 

உத்தரவுகளை பிறப்பிக்க . 
APURVA VARMA, 

கோரிக்கை எண் . 3 
Principal Secretary to Government. 

09 - 10 - 2014 தேதி முதல் பணி மறுக்கப்பட்டு ஊதியம் மட்டும் 
தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்புத் துறை 

வழங்கப்பட்டு வரும் S . மயில்சாமி ( தொ . எண் 172) , 
Disputes between Workmen and Managements referred P . இளங்கோவன் , ( தொ . எண் 208 ), C . சுபாஷ் ( தொ .எண் 281) , 
to Industrial Tribunal for Adjudication . 

J . நூர்முகமது ( தொ .எண் 286 ), G . ஜெயபிரபு ( தொ .எண் 294 ), 

R . அசோக்குமார் ( தொ .எண் 309) , M . இராஜ்குமார் 
ஜே . கே . எம் . டைனமேடிக் டெக்னாலஜிஸ் லிமிடெட் . 

( தொ . எண் 313) , V . சிவசண்முகம் ( தொ . எண் 330) , D . ரஜினி 

( தொ . எண் 340) , V . R . முருகன் ( தொ . எண் 345) , B . மாரிமுத்து 
[ அரசாணை (டி ) எண் 423 , ( தொழிலாளர் மற்றும் 

( தொ . எண் 1357 ) , M . நாகராஜ் ( தொ .எண் 1366) , K . சுரேஷ் 
வேலைவாய்ப்பு ( அ2) த் துறை , 18 ஜூலை 2016 , ஆடி 3 , 
துன்முகி , திருவள்ளுவர் ஆண்டு - 2047 .) 

( தொ . எண் 1420 ) , S . ஷாகுல் அமீத் பாதுஷா ( தொ . எண் 1422) , 

V . வெங்கடேசன் ( தொ .எண் 1427 ), G . பொன்ராஜ் ( தொ .எண் 
No . II ( 2)/LE/612 / 2016 . - இந்த ஆணையின் இணைப்பில் 1489) , R . தனசேகர் ( தொ .எண் 1495), N . மகேந்திரன் ( தொ . எண் 
குறிப்பிட்டுள்ள பொருள் தொடர்பாக திருப்பெரும்புதூர் தாலுக்கா 1499) , J . உலகராஜ் ( தொ . எண் 1516 ) , G . தாமோதரன் ( தொ . எண் 
இருங்காட்டுக்கோட்டை , சிப்காட் இண்டஸ்ட்ரியல் பார்க் என்ற 1536 ) ஆகிய தொழிலாளர்களுக்கு மீண்டும் இருங்காட்டுக்கோட்டை 
முகவரியில் இயங்கி வரும் ஜே . கே . எம் . டைனமேடிக் டெக்னாலஜிஸ் தொழிற்சாலையில் பணி வழங்க கோரும் தொழிற்சங்கத்தின் 
லிமிடெட் என்ற நிர்வாகத்திற்கும் ஒன்றுபட்ட தொழிலாளர் கோரிக்கை நியாயமானதுதானா ? ஆம் எனில் உரிய 
கூட்டமைப்பு என்ற தொழிற்சங்கம் பொதுக் கோரிக்கைகள் 

தழற்சியை பொதுக் கோாககைகள் உத்தரவுகளை பிறப்பிக்க . 
தொடர்பாக தொழிற்தகராறு எழுந்துள்ளது என்று அரசு 
கருதுவதாலும் ; 


Aug . 31 , 2016 ] 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


535 


கோரிக்கை எண் . 5 

கோரிக்கை எண் . 3 
தொழிலாளர்கள் திரு . V . சீனிவாசன் ( E .No . 089) , 

தற்போது நடைமுறையில் இருந்து வரும் நிலையான 
திரு . D . சரவணன் ( E .No . 137) , திரு . M . முத்துசாமி 

பஞ்சப்படியுடன் மேலும் ரூ . 3,000/- ம் உயர்த்தி மாற்றம் செய்யப்பட்ட 
( E .No . 157 ) , திரு . S . ஜெகதீசன் ( E . No . 168 ) , 

தொழிலாளர்களுக்கு வழங்கப்பட வேண்டுமென்று கோரும் 
திரு . K . C . சீனிவாசன் ( E . No . 1425 ) , திரு . K . ஜானகிராமன் 

தொழிற்சங்கத்தின் கோரிக்கை நியாயமானதுதானா ? ஆமெனில் , 
( E . No . 1519) , திரு . A . சுரேஷ்குமார் ( E . No . 076) , 
திரு . L . புருஷோத்தமன் ( E . No . 273 ) ஆகியோரை நிர்வாகம் 

உரிய உத்தரவுகள் பிறப்பிக்கவும் . 
கோயம்புத்தூர் பல்லடத்திற்கு செய்துள்ள பணி மாறுதலை ரத்து 

கோரிக்கை எண் . 6 
செய்து இருங்காட்டுக்கோட்டை தொழிற்சாலையில் பணி 
வழங்குமாறு கோரும் தொழிற்சங்கத்தின் கோரிக்கை நியாயமானது 

யூனிட் 3 - ற்கு பணி மாற்றம் செய்யப்பட்ட கீழ்க்காணும் 
தானா ? ஆம் எனில் உரிய உத்தரவுகளை பிறப்பிக்க . 

13 தொழிலாளர்களுக்கு வழங்கப்பட்டு வரும் சலவைப்படி மாதம் 
Disputes between Workmen and Managements referred ரூ . 225 / - என்பதை உயர்த்தி ரூ . 350/ - என்று நிர்ணயம் 
to Labour Courts for Adjudication . 

செய்யுமாறும் அத்துடன் மேலும் ரூ . 1, 000/ - ம் கூடுதலாக உயர்த்தி 

அனைத்து தொழிலாளர்களுக்கும் வழங்கப்பட வேண்டுமென 
சொடேசியா இந்தியா (பி ) லிமிடெட் , வானகரம் , 

கோரும் கோரிக்கை நியாயமானதுதானா ? ஆமெனில் , உரிய 
சென்னை - 95 . 

உத்தரவுகள் பிறப்பிக்கவும் . 
[ அரசாணை ( டி ) எண் 458 , ( தொழிலாளர் மற்றும் 
வேலைவாய்ப்பு ( அ2) த் துறை , 27 ஜூலை 2016 , ஆடி 12 , 

வ . எண் பெயர்கள் 

தொ .எண் 
துன்முகி , திருவள்ளுவர் ஆண்டு - 2047.) 

M . சிவப்பிரகாஷம் 
No . II ( 2)/LE/ 613 /2016 . - இந்த ஆணையின் இணைப்பில் 

M . தட்சிணாமூர்த்தி 
குறிப்பிட்டுள்ள பொருள் தொடர்பாக சென்னை , வானகரத்தில் 
இயங்கிவரும் சொடேசியா இந்தியா ( பி ) லிமிடெட் என்ற 

A . விஜயராகவன் 
நிர்வாகத்திற்கும் , சொடேசியா இந்தியா தொழிலாளர் சங்கம் 
என்ற தொழிற்சங்கத்திற்குமிடையே ஊதிய உயர்வு உள்ளிட்ட 

M . தேவேந்திரன் 
பொதுக் கோரிக்கைகள் தொடர்பாக தொழிற்தகராறு எழுந்துள்ளது 
என்று அரசு கருதுவதாலும் ; 

V . முருகன் 
மேற்சொன்ன தகராறை சென்னை , தொழிலாளர் நீதிமன்றத் 

C . சாரங்கன் 

147 
தீர்ப்புக்காக அனுப்புவது அவசியமென்று தமிழ்நாடு ஆளுநர் 
அவர்கள் கருதுவதாலும் ; 

P . பாண்டி 

175 
எனவே , 1947 - ஆம் ஆண்டு தொழிற் தகராறுகள் சட்டத்தின் 

274 

G . ராஜா 
( மத்திய சட்டம் XIV / 1947 ) 10 ( 1)(c ) பிரிவிலும் , 10 ( 1)(d ) பிரிவின் 

K . சிவா 

474 
வரம்பு நிபந்தனையிலும் வழங்கியுள்ள அதிகாரங்களைக் கொண்டு , 
தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் மேற்சொன்ன தகராறு , சென்னை 

K . கோபு 

475 
தொழிலாளர் நீதிமன்றத் தீர்ப்புக்காக அனுப்பப்பட வேண்டும் என்று 

N . தினேஷ் 

485 
மேலும் , 1947 - ஆம் ஆண்டு தொழிற்தகராறுகள் சட்டத்தின் 

V . விஜயகுமார் 

486 
10(2ஏ ) பிரிவின் கீழ் , இந்த ஆணையைப் பெற்றுக்கொண்ட 
நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள் தீர்ப்பு அளிக்குமாறு 

K . சுரேஷ் 
சென்னை , தொழிலாளர் நீதிமன்றத்தை கேட்டுக்கொள்ளப்படுகிறது . 

கோரிக்கை எண் . 22 


இதனால் - நீதிமன்றத் தீர்ப்புக் மேற்சொன்ன தகராவைக் கொண்டு , 


488 


வழங்கப்பட்டு 


இணைப்பு 

தொழிலாளர்களுக்கும் தற்போது ஆண்டுக்கு ஒரு முறை 
எழுவினாக்கள் 

வழங்கப்பட்டு வரும் ஒரு செட் பாதுகாப்பு காலணி மற்றும் 

மூன்று செட் காலுறையை இரண்டு செட் பாதுகாப்பு 
கோரிக்கை எண் . 2 

காலணியாகவும் , நான்கு செட் காலுறைகளுமாக உயர்த்தி வழங்கக் 
C1 , D1 , D2 கிரேடு தொழிலாளர்களுக்கு தற்போது 

கோரும் தொழிற்சங்கத்தின் கோரிக்கை நியாயமானதுதானா ? 
வழங்கப்பட்டு வரும் அடிப்படை ஊதியத்திலிருந்து மேலும் ஆம் எனில் , உரிய உத்தரவிற்காக . 
ரூ . 5 ,000 சர்வீஸ் அடிப்படையில் சமநிலைப்படுத்த வேண்டுமென 
கோருவது நியாயமானதுதானா ? ஆமெனில் , உரிய உத்தரவுகள் 
பிறப்பிக்கவும் . 

பெ . அமுதா , 
அரசு செயலாளர் . 


PRINTED AND PUBLISHED BY THE DIRECTOR OF STATIONERY AND PRINTING , CHENNAI 

ON BEHALF OF THE GOVERNMENT OF TAMIL NADU 


